© [Regd. No. TN/CCN/467/2012-14. 
GOVERNMENT OF TAMIL NADU [R. Dis. No. 197/2009. 
2024 [Price: Re. 0.80 Paise. 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


EXTRAORDINARY - ப்பட BY AUTHORITY 


No. 72] CHENNAI, THURSDAY, FEBRUARY 29, 2024 
Maasi 17, Sobakiruthu, Thiruvalluvar Aandu-2055 


Part VI—Section 1 


Notifications of interest to the General Public 
issued by Heads of Departments, Etc. 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS, ETC. 


THE COMMISSIONER OF LAND ADMINISTRATION AND THE DISTRICT COLLECTORS. 


THE FORMATION OF BUS DEPOT TAMIL NADU STATE TRANSPORT CORPORATION (MADURAI) LIMITED, 
ARUPPUKOTTAI BRANCH VIRUDHUNAGAR DISTRICT 


Right to Fair Compensation and Transparency in Land Acquisition, Rehabilitation and 
Resettlement Act 2013 (Central Act 30/2013) 


Notification for Time Extension of 19 (1) Declaration Under Section 19(7) 


(Roc.No.D1/45220/2021) 
No. VI(1)/196(a)/2024. 


Whereas it appears to the appropriate Government that S.No.301/1 (2/1) 301/2 (2/2) total 3534 Sq.m of Land is 
required in Aruppukottai Town, Aruppukottai Taluk, Virudhunagar District for the formation of Bus depot to Tamil Nadu 
State Transport Corporation (Madurai) Limited, Aruppukottai Branch and for Land acquisition, Administrative Sanction 
is accorded as per G.O.(Ms)99 Transport (B2) Department Dated:30.09.2022. 


Under section 11(1) of the Act Preliminary Notification was published for Land Acquisition in Aruppukottai Town 
as Listed below. 


The Work for the Acquisition of land is in progress under Right to Fair Compensation and Transparency in 
Land Acquisition, Rehabilitation and resettlement act 2013 (RFCTLARR ACT 2013). And due to administrative reasons, 
time Limit for the publication of declaration u/s 19(1) of the said act is extended in Aruppukottai Town for a further 
period of 12 months with extended date as mentioned in column 6 of the table below as per the provisions given 
under section 19(7) of the Act. 


VI-1 Ex. (72)—1 | 1] 


2 TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


Last date for 
Publication of 
Declaration 
u/s.19(1) 


(3) (4) (9) (6) 


Aruppukottai | Aruppukottai 01.03.2023 29.02.2024 28.02.2025 


Virudhunagar, 
28th February 2024. 


Publication Date 
of Preliminary 


Extension Date 
for Publication of 
Declaration u/s. 19(1) 


Revenue Village 


Notification iu/s.11(1) 


வீ.ப. ஜெயசீலன்‌, 
District Collector. 


அரசு போக்குவரத்து SPS பணிமனை அமைக்க நிலம்‌ கையகப்படுத்துதல்‌ திட்டம்‌ விருதுநகர்‌ மாவட்டம்‌. 


நிலம்‌ கையகப்படுத்துதலில்‌ நியாயமான சரியீடு மற்றும்‌ ஒளிவு மறைவின்மை, மறு வாழ்வு மற்றும்‌ 
மறுகுடியமர்வு உரிமைச்சட்டம்‌ 2013 முத்திய சட்டம்‌ 30/ 2013) 


பிரிவு 19(1) ன்‌ கீழான விளம்புகை செய்வதற்கான கால அவகாசத்தை பிரிவு 19(7)-ன்‌ படி நீட்டிப்பு செய்து 
வெளியிடப்படும்‌ அறிவிக்கை. 
௬.க.எண்‌. DY/45220/2021) 

தமிழக அரசால்‌ விருதுநகர்‌ மாவட்டத்தில்‌, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணிமனை அமைக்கும்‌ திட்டத்திற்காக 
விருதுநகர்‌ மாவட்டம்‌, அருப்புக்கோட்டை வட்டம்‌ மற்றும்‌ நகரம்‌ புல எண்‌. 301/1 (2/1) மற்றும்‌ 301/2 (2/2) ஆகியவற்றில்‌ 3534 
ச.மீ பரப்பு நிலங்களை நில ஆர்ஜிதம்‌ செய்ய அரசாணை நிலை எண்‌. 99 போக்குவரத்து (62) துறை நாள்‌. 30. 09.2022 ஸ்‌ படி 
நிர்வாக அனுமதி வழங்கி உத்திரவிடப்பட்டுள்ளது. 

அருப்புக்கோட்டை வட்டம்‌, அருப்புக்கோட்டை 
அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. 


நகரத்தில்‌ நில ஆர்ஜிதம்‌ செய்ய பிரிவு 11 (1 cr கீழ்‌ முதல்நிலை 


மேற்படி நகரத்தில்‌ நிலம்‌ கையகப்படுத்துதலில்‌ நியாயமான சரியீடு மற்றும்‌ ஒளிவு மறைவின்மை மறுவாழ்வு மற்றும்‌ மறுகுடியமர்வு 
உரிமைச்சட்டம்‌ 2013 (மத்திய சட்டம்‌ 30/2013)-ன்படி நிலம்‌ கையகப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதால்‌ நில ஆர்ஜித 
புலங்கள்‌ குறித்து நிலம்‌ கையகப்படுத்துதலில்‌ நியாயமான சரியீடு மற்றும்‌ ஒளிவு மறைவின்மை மறு வாழ்வு மற்றும்‌ மறுகுடியமர்வு 
உரிமைச்சட்டம்‌ 2013 (மத்திய சட்டம்‌ 30/ 2013)-பிரிவு 19(1) ன்‌ கீழ்‌ விளம்புகை செய்வதற்கான கால அவகாசத்தை நிர்வாக 
காரணங்களுக்காக பிரிவு 19(7) ன்‌ படி கீழ்க்கண்ட அட்டவணையில்‌ உள்ள நகரத்திற்கு கலம்‌ -6 ல்‌ குறிப்பிட்டுள்ள தேதி வரை 
மேலும்‌ 12 மாதங்கள்‌ நீட்டிப்பு செய்யப்படுகிறது. 


பிரிவு 19() ஸ்கிழ்‌ பிரிவு 19() ஸ்கிழ்‌ 
Pes ous wd அறிவிக்கை அறிவிக்கை 
வ.எண்‌ | வருவாய்‌ வட்டம்‌ நகரம்‌ ன்‌ rane a as வெளியிடப்பட வெளியிட கால 
வெளியிடப்பட்ட தேதி படு “மு நீட்டிப்பு பட பது 
(7) (2 (2) (9 (9) (6) 
1 அருப்புக்கோட்டை | அருப்புக்கோட்டை 01.3.2023 29.2.2024 28.02.2025 
விருதுநகர்‌, af. ஜெயசீலன்‌, 


2024 பிப்ரவரி 28. மாவட்ட ஆட்சியர்‌, 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING, CHENNAI 
ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


